பம்பரம் பார் பம்பரம் 
பச்சை நிறப் பம்பரம் 
செம்மையான பம்பரம் 
சின்னக் குட்டிப் பம்பரம் 


சாட்டைக் கயிறு சுற்றியே 
தரையில் வீசி விட்டதும் 
கூட்டை விட்ட பறவைபோல் 
குதித்து நின்று சுழலுதே 


பாலு விட்ட பம்பரம் 
பதுங்கி ஒளியப் பார்க்குது 
வேலு விட்ட பம்பரம் 
விழுந்து தரையில் உருளுது 


என்னுடைய பம்பரம் 
இன்னும் சுற்றி ஆடுது 
என்னை வெல்ல முடியுமா - 
என்று சவால் போடுது 


வி ைreplaettps 


முத்துக்கிருஷ்ணன் 


தும்பி 


சிறுவர் மாத இதழ் 


துப்பாக்கியை விட வீரியமானது 

ஒரு முளைக்கும் விதை 


தும்பி 


சிறுவர் மாத இதழ் 
செப்டம்பர் 2018 


இதழ் வடிவமைப்பு 
கல்ஆ ல் , மயம் 
கதைத்தேர்வு 
மகிழினி இராகவன் 
ஆசிரியர் 
சிவராஜ் 
முன் அட்டை புகைப்படம் 
கார்த்திகேயன் பங்காரு 
பின் அட்டை புகைப்படம் 
இரா . தியாகராஜன் 
புகைப்படங்கள் 
மார்க் ரிபோட் 
டாரியோ மெடிடியரி 
போபி 
தொடர்புக்கு : 
எண் 1530 / c , 
புத்தா நகர் மூன்றாவது தெரு , 
வேங்கிக்கால் , 
திருவண்ணாமலை - 606 601 
பேச : 9843870059 
thumbigal @ gmail . com 
fb :thumbi4children 
www .thumbigal .com 
for private circulation only 


பிரார்த்தனை 


நீர் வடியும் கேரள தேசத்திற்கு .. . 


நன்றியும் ப்ரியமும் 
ஆன்மன், இனியன், ஷாஜகான் , எதிர் வெளியீடு அனுஷ் 
ஐயப்பமாதவன் , கோவர்த்தனன் , இராகவன் சிவராமன் , 
யதி சிவன் , லலிதா சங்கர் , பிரதீப் பாலு , வள்ளி, 
நீர்த்துளிகள் இயக்கம் , சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி, 
மற்றும் கேரளக் குழந்தைகளுக்கு பொம்மைகளைச் 
சேர்ப்பிக்கிற எல்லா கைகளுக்கும் ... 


TH 


வணக்கம் செல்லங்களா, 
தும்பி புத்தகத்தோட , போனதடவை அனுப்பிவைச்ச விதைகள 
நட்டுவச்சீங்களா ? நல்லா முளைச்சதா ? முளைச்ச செடிகளைச் சுற்றி 
கொஞ்சம் முள்வேலி போட்டுவையுங்க. பத்திரமா வளரும் . 
எல்லோருக்கும் காலாண்டு விடுமுறை வரப்போகுது . 
இந்த விடுமுறையை ஜாலியாவும் உபயோகமாவும் மாற்ற ஒரு வழி இருக்கு ! 
அப்பா , அம்மா, அண்ணன் , அக்கா ... இவங்க யார்கிட்டயாவது 
உதவிகேட்டு www . arvindguptatoys . com அப்டிங்கிற இணையதளம் 
போய்ப்பாருங்க . அரவிந்த் குப்தா- ங்கிற ஒரு அய்யாதான் பல வருடங்கள் 
கஷ்டப்பட்டு இந்த இணையதளத்தை உருவாக்கியிருக்காரு . 
அறிவியல் பரிசோதனைகளை ரொம்ப ரொம்ப எளிமையா செய்துகாமிக்கிற 
நிறைய வீடியோக்கள் அதுல இருக்கும் . அதுமட்டும் இல்லாம 
கதைகள் வாசிக்க, காகிதமடிப்பு உருவங்கள் செய்ய , பொம்மைகள் செய்ய , 
அலங்காரப் பொருட்கள் செய்ய ... என விதவிதமா அந்த இணையதளம் 
நம்மள மகிழ்ச்சிப்படுத்தும் . 
தவறாமப்போய் தேடிப்பாருங்க ! அற்புதமா இருக்கும் ... 


THE LAST FLOWER 

James Thurber 
Drawings : Prakash 


சரி! இனி கதை.. .. 
ஒருவேளை, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிந்து கடைசியா 
ஒரே ஒரு பூ மட்டும் மிச்சம் இருந்தா ? ! அதுதான் இந்தக்கதை . 
இது நிச்சயம் நம்ம மனச மாத்தும் . 
கதைக்கு உள்ளே போகலாமா ? 
வாங்க ... வாங்க . .. தும்பிகளா 
மண்புழுவா மாறலாம் 
பூமிமுழுக்க ஊரலாம் 


முத்தங்களுடன் 


தும்பி 


கடைசிப் பூ ஜேம்ஸ் தர்பெர் தமிஜியங்கள்.பாகால்ல 


ஓவியங்கள் : பிரகாஷ் 
தமிழில் :சிறிகினி, அதீதன் 


12ம் உலகப்போர் நடந்து முடிந்திருந்த காலகட்டம் அது . அந்தப் போர் 
மனித நாகரீகத்தில் பெரிய வீழ்ச்சியைக் கொண்டுவந்தது . 
பூமியில் இருந்த நகரங்கள் , ஊர்கள் , கிராமங்கள் எல்லாமே மறைந்து 
விட்டது . எல்லா தோட்டங்களும் , சோலைகளும் , காடுகளும் அழிந்தன . 
எல்லா விதமான கலை வடிவங்களும் சுவடே இல்லாமல் அழிந்து 
போனது . ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மிருகங்களை விட 
கீழான நிலைக்கு மாறினார்கள் . 
வளர்ப்பு நாய்கள் கூட, தங்கள் எஜமானர்களை விட்டு விலகிச்சென்றன! 
அந்த அளவுக்கு பூமியில் அறம் இல்லாமல் போனது ! 


IMA 


TADP 


T 


ini 


Tra 


World war XII , as everybody knows, 
Brought about the collapse of civilization 
Towns, cities and villages disappeared from the earth 
All the groves and forests were destroyed 
And all the gardens 
And all the works of art Men , Women and Children became 
lower than the lower animals 
Discouraged and disillusioned , dogs deserted their fallen masters 
To that extent, virtue gone from the earth ! 


* 
20 
. 
0 


N 


TN 


பூமியை ஆண்ட தலைவர்களின் மிகவும் பரிதாபமான நிலை .. அவர்களை 
முயல்களைக் கண்டுகூட பயப்பட வைத்தது . 
புத்தகங்கள் , ஓவியங்கள் மற்றும் இசை எல்லாம் பூமியைவிட்டு காணாமல் 
போனது . அதனால் , மனிதர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சும்மாவே 
இருந்தனர் . 
காலங்கள் உருண்டோடின . 
போரில் தப்பிப்பிழைத்த சில தளபதிகளுக்கு கடைசிப்போரில் யார் வெற்றி 
பெற்றார்கள் ? என்பது கூட ஞாபகம் இல்லை . 
ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒருவரை ஒருவர் உணர்ச்சியில்லாமல் வெறித்துப் 
பார்த்தபடி இருந்தனர் . 
பூமியில் அன்பு என்பதே இல்லை ! 


- AO 


Emboldened by the pitiful condition of the former lords of the 
earth . Rabbits descended upon them 
Books, Paintings and Music disappeared from the earth , and 
human being sat around doingnothing 
Years and years went by 
Even the few generals who were left forgot who won and who 
lost in the last war 
Boys and girls grew up to stare at each other blankly , for love had 
passed from the earth 
There is no Love in the earth ! 


- 


உலக 


கடைசிப் பூ அழிந்து கொண்டிருப்பதை , 
அவள் மற்ற மனிதர்களிடம் சென்று சொன்னாள் . 

யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை 
She told the other human beings that the 

last flower was dying 
But no one paid any attention to her 


ஒருநாள் ... 
இதுவரை பூவையே பார்த்திடாத ஒரு பெண் , 

பூமியில் ஒரு பூவைப் பார்த்தாள் . 

அதுதான் பூமியின் கடைசிப் பூ ! 
One day a young girl who had never seen a 
flower chanced to come upon the last one 

in the world ! 


ஆனால் , அங்கு சுற்றித்திரிந்த 
ஒரு ஆண் மட்டும் அவள் சொன்னதை 

காதுகொடுத்துக் கேட்டான் 
The only one who paid any attention to her was a 

young man she found wandering about 


பின்பு , இருவரும் சேர்ந்து அந்தப் பூவை 
பாதுகாத்து வளர்க்கத் தொடங்கினார்கள் . 

அந்தப் பூ மீண்டும் உயிர் பிழைத்தது 
Together the young man and the girl 
nurtured the flower and it began to live again 


ஒருநாள் தேனீயும் , பட்டாம்பூச்சியும் 

இன்னொருநாள் தேன்சிட்டும் 
அந்தப் பூவைத் தேடி பறந்து வந்தன 

One day a bee and a butterfly 
visited the flower and a hummingbird 

on another day 


வெகுநாட்களாக , தனியாக இருந்த பூ 
இப்பொழுது இரண்டானது . பின் நான்கானது , 
பிறகு பல்கிப் பெருகி நிறைய பூக்கள் பூத்தன 
Before long, there was only one flower, 

then two and then four , 
and then many more 


wwwwwwwwwwww 

YAMA 


சோலைகளும் , காடுகளும் மீண்டும் செழித்து வளர்ந்தன 

Groves and forests flourished again 


அவள் , சின்னச்சின்னதாக தன் தோற்றத்தை 

அழகுபடுத்த ஆரம்பித்தாள் 
The young girl began to take an interest 

in how she looked 


MENT 


WIN 


miwho 


amdharan 


NAA 


ann 


அவள் ,சின்னச்சின்னதாக தன் தோற்றத்தை 

அழகுபடுத்த ஆரம்பித்தாள் 
The young girl began to take an interest 

in how she looked 


இன்னொரு மனிதர் தொடுவது மகிழ்ச்சியானது ! 
என்பதை அவனும் உணரத் தொடங்கினான் 

The young man discovered that 
touching the girl was pleasurable 


Milliwhi 


ralmharam 


அவர்களின் குழந்தைகள் வலுவாகவும் , 

ஆரோக்கியமாகவும் வளர்ந்தனர் . 
விளையாடுவதற்கும் சிரிப்பதற்கும் கற்றுக்கொண்டனர் 
Their children grew up strong and healthy 

and learned to play and laugh 


விட்டுச்சென்ற நாய்கள் மீண்டும் திரும்பி வந்தன 

Dogs came out of their exile 


சீக்கிரமே , எல்லோரும் தங்களுக்கான வீடுகளைக் கட்டிக்கொண்டார்கள் 

Pretty soon everybody was building shelters 


ஒரு கல்லின் மேல் இன்னொரு 
கல்லை அடுக்கி வீடுகட்ட முடியும் 
என்பதை அவன் கண்டுபிடித்தான் 
The young man discovered , 
by putting one stone 
upon another, 
how to build a shelter 


A 


| 


| 


MSNETRTs 


COOD 


பா 


- 
forandrer 


இசையும் பாடலும் மீண்டும் உலகத்திற்கு வந்தது ! 
Music and Song came back into the world ! 


AIAA 


ALWA 


நகரங்களும் , ஊர்களும் , கிராமங்களும் மீண்டும் முளைத்தன 

Towns, cities and villages sprang up 


( ny 


நாடோடிப் பாடகர்களும் , 
வித்தைக்காரர்களும் 
And troubadours 

and jugglers 


நெசவாளர்களும் , விவசாயிகளும் 
And weavers and farmers 


sam 


LUNTUM 


/ 


/// 


சிற்பிகளும் , தச்சர்களும் 
And sculptors and Carpenters 


ஓவியர்களும் , கவிஞர்களும் 
And painters and poets 


போர்வீரர்களும் 
படை அதிகாரிகளும் , படைத்தலைவர்களும் 

And soldiers 
And lieutenants and captains 


தளபதிகளும் , தலைமை தளபதிகளும் 
And generals and major generals 


சாமியார்களும் , சமய குருமார்களும் 
விடுதலைக்காரர்களும் உருவாகினர் 
Saints and Religious leaders 

And liberators 


சிலர் ஒரே இடத்தில் வாழச் சென்றனர் , 
சிலர் வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்தனர் 
Some people went one place to live, 

and some another 


- 


முன்பு, பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்தவர்கள் 

மலைக்குன்றுகளில் வாழ விரும்பினார்கள் 
Before long, those who went to live in the valleys 

wished they had gone to live in hills 


மலைக்குன்றுகளில் வாழ்ந்தவர்கள் 
பள்ளத்தாக்கில் வாழ விரும்பினார்கள் 
And those who had gone to live in the 
hills wished they had gone to live 

in the valleys 


U 


1 


அட் 


7432 


un 


N 


அதனால் , மீண்டும் உலகப்போர் நடந்தது . ஆனால் ... 
So presently the world was at war again . But . .. 


மனிதர்களிடம் ஒற்றுமை இல்லாதால் 

நிறைய முரண்பாடுகள் உருவாகின 
There are a lot of contradictions started between them 

in the absence of unity 


Pasalai 


AlwA 


mm nm 


இந்தமுறை அழிவு முழுமையாகப் பரவியது . 

உலகத்தில் எதுவுமே எஞ்சவில்லை . 
This time the destruction was so complete. 
That nothing at all was left in the world 


கடைசியில் எஞ்சியது .... 

ஒரு ஆண் ! 

Except 
One man ! 


wA /AMA 


ஒரு பெண் ! 


And One women 


ஒரு பூ ! 
And One flower 


SM153 


“ நீ எப்பப் பார்த்தாலும் 
அதையேதான் சொல்ற ” 


சுதாகர் கத்தக் ஓவியம் : இரா. அன்பழகன் 


என்று சொல்லும் போது அதிகம் வருத்தம் 
அடைவான் . 
வீட்டில் அவனும் அம்மாவும் மட்டுமே . அப்பா 
வடக்கே எங்கோ ஒரு ஊருக்கு பணம் சம்பாதிக்க 
சென்றிருப்பதாக அம்மா சொல்லுவாள் . அது 
எந்த ஊரு? என்று கேட்டால் “ வாயிலே இருக்கு , 
சொல்ல வர மாட்டேங்குது " என்பாள் . அவர் 
களுடைய வீடு கரும்புத் தட்டையை மேற் 
கூரையாக போட்ட வீடுதான் , அப்பா பணம் 
கொண்டு வந்ததும் கல்வீடாக மாற்றிக்கட்டி 
விடலாம் என்று அம்மா சொல்லுவாள் . அப்பாக் 
களிடம் தான் பணம் இருக்குமா ? ஏன் அம்மாக் 
களிடம் பணம் இருப்பதில்லை? என்று அடிக்கடி 
யோசனை செய்வான் . 
அவன் படிக்கும் பள்ளியில் எல்லோரையும் 
அழைத்துக் கொண்டு டூர் செல்ல இருந்தார்கள் . 
ஒவ்வொரு முறையும் டூர் போக வேண்டும் 
என்று சொன்னால் " காசில்ல ” என்பாள் அம்மா. 
காசு கொடுத்தால்தான் அழைத்துச் செல்வார்கள் . 
ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் ஆகிறது . 
முனியப்பனால் போக முடியாத டூருக்கு , 
போய்விட்டு வந்த நண்பர்கள் கூறுகின்ற கதைகள் 
ஆவலைத் தூண்டும் . தாங்கள் சென்ற ஊர்களில் 
என்ன , என்னவெல்லாம் இருந்தது என்று சொல்லு 
வார்கள். போதாக்குறைக்கு , ஏற்கனவே தீப்பெட்டி 


லேபில்களை ஒட்டி வைத்திருக்கும் இவனுடைய 
ஆல்பத்தை தோற்கடிக்கக் கூடிய அளவுக்கு , 
விதவிதமான தீப்பெட்டி லேபில்களை சேகரித்துக் 
கொண்டு வருவார்கள் . முனியப்பனின் லேபில் 
கள் உள்ளூரில் கடைக்குப் போகும் போதும் , 
பள்ளிக்குப் போகும் போதும் , ஊரில் நடக்கும் 
சாமி திருவிழாக்களின் போதும் சேகரித்தவை . 
அவையும் வித்தியாசமானதாகத்தான் இருக்கும் . 
டூருக்கு சென்ற ஊர்களில் அழகான, வேறு 
விதமான , இவனிடம் இல்லாத லேபில்கள், 
டூருக்கு சென்றவர்களுக்குக் கிடைத்தது , அதை 
யெல்லாம் ஒட்டிவைத்துக்காட்டும்போது , இவனின் 
ஆல்பம் மங்கிப்போகும் . ஒவ்வொரு முறையும் 
இது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது . 
இம்முறை அம்மாவிடம் பணம் வாங்கி டூர் 
சென்றுவிட வேண்டும் என்று உறுதியாக நினைத் 
திருந்தான் . 
அம்மா ஏன் ‘காசில்லை என்கிறாள் எப்பொழுதும் ? 
டூர் செல்வதற்கு என்றில்லை , தீபாவளிக்குப் 
பட்டாசு வாங்க வேண்டும் என்றாலும் அதையே 
தான் சொல்வாள் . பக்கத்து வீடுகளில் பட்டாசு 
வெடித்து நிறைய குப்பைகளாக இருக்கும் . 
முனியப்பனின் வீட்டில் வெடித்ததற்கான அடை 
யாளமே இருக்காது . தீபாவளிக்கு வாங்கிய 
பட்டாசுகளை மிச்சம் வைத்து கார்த்திகைக்கும் 
வெடிப்பார்கள் . நிறைய வாங்கினால்தான் மிச்சம் 
வைத்து வெடிக்கலாம் . தீபாவளிக்கு அம்மா 
கொஞ்சமாகத்தான் வாங்கித் தருவாள் . கார்த்திகை 
தீபத்திற்கு வெடிப்பதற்கு ஒன்றுகூட இருக்காது 
அவனிடம் . கடந்து போன நிறைய தீபாவளி 
களில் மற்றவர்கள் வெடிப்பதைத்தான் வேடிக்கை 
பார்த்திருக்கிறான் . தீபாவளி கழிந்து பிள்ளைகள் 
அவரவர் வீட்டில் வாங்கிக் கொடுத்திருந்த 
துப்பாக்கிகளை வைத்து திருடன் போலீஸ் 


விளையாட்டெல்லாம் விளையாடுவார்கள் . 
முனியப்பனுக்கு துப்பாக்கியெல்லாம் வாங்கித் 
தருவது இல்லை. அவனிடம் துப்பாக்கியும் 
இல்லை. ஆனால் , கருப்பு கலர் துப்பாக்கி 
அவனுக்குப் பிடிக்காது , வெள்ளை துப்பாக்கி 
தான் பிடிக்கும் . போலீஸ் சாதாரணமானவர் , 
இன்ஸ்பெக்டர்தான் துப்பாக்கி வைத்திருப்பார் 
என்றும் விளையாடுவதை வேடிக்கை பார்க்கும் 
பொழுது எண்ணிக் கொள்வான் . 
அருகில் இருக்கும் ஊரில் பூசத்திருவிழா 
என்றால் முனியப்பனின் நண்பர்கள் கும்பல் , 
கும்பலாக விருப்பமானதை வாங்கிக்கொண்டு 
வருவார்கள் . அவர்களுடைய அம்மாக்களிடம் 
மட்டும் எப்படி காசு இருக்கிறது என்று தெரிய 
வில்லை. ஒரேமுறை அம்மா பம்பரம் மட்டும் 
வாங்கித் தந்திருக்கிறாள் . அதையே கூட கடுமை 
யாக அழுது கேட்ட பிறகுதான் வாங்கித் 
தந்தாள் . அம்மா இம்மாதிரியான திருவிழாக் 
களுக்குச் செல்வதில்லை . வேலைக்குப் போய் 
விடுவாள் . யாராவது கேட்டால் , “ வேடிக்கை 
பாக்கப்போனால் வேளாவேளைக்கு எப்படிச் 
சாப்பிடுவது ? காசிருக்கணும் , கடை கண்ணிக்குப் 
போய் கண்டதை வாங்குறதுக்கு என்று பெரு 
மூச்சு எடுத்துச் சொல்வாள். எப்பப் பார்த்தாலும் 
அம்மா , காசில்ல என்பதையே சொல்லிக் 
கொண்டிருந்தாள் . 
விளையாடிக் கொண்டிருக்கும் போது பையன் 
கள் டூர் செல்வதைப் பற்றியே பேசிக் கொண்டிருந் 
தார்கள் . ஓடிப்பிடித்து விளையாடும் போது . 
பட்டான் பட்டான் தோஸ்த் ! 
பரங்கிப் பட்டான் தோஸ்த்! உன்ன 
ஒருத்தன் புடிக்க வர்ரான் , 
ஓடியோப் போ ! தோஸ்த்! 


அம்மா என்றால் எதைக் கேட்டாலும் 
வாங்கித் தருபவளாகத்தானே இருக்க 
வேண்டும் ? முனியப்பன் , அவனின் அம்மா 
அப்படி இல்லை என்று நினைத்தான் . எதையும் 
வாங்கித் தரமாட்டாள் . தட்டிக் கழிப்பாள் . 
இல்லை என்றால் வெகுநாட்கள் கழித்து 
வாங்கித் தருவாள் . அதற்குள் கேட்டது மறந்தே 
போயிருக்கும் முனியப்பனுக்கு . உடனே 
வாங்கித்தர சொன்னால் திட்டுவாள் . திட்டு 
என்றால் சாதாரணமான திட்டு இல்லை , 
அதிக நேரம் வருத்தம் ஏற்படும்படித் திட்டி 
விடுவாள் . ஆனால் , அடிப்பதில்லை. திட்டு 
வாங்குவதை விட தன்னை அடித்தே விடலாம் 
என்று நினைப்பான் . அதுவும் " என் வயித்துல 
வந்து பொறந்து இருக்குபாரு , அடங்காம 


மூத்த குழந்தைகளுக்கு ... 


என்று விளையாடுவார்கள். முனியப்பன் 
விளையாட்டில் கலந்துகொண்டாலும் அன்று 
பாடக்கூட இல்லை. வெறுமனே நின்று 
கொண்டிருந்தான் . டூர் செல்வதைப் பற்றியே 
நினைத்துக் கொண்டிருந்ததால் , சீக்கிரமே 
அவுட்டாகி விட்டான் . 
“ நீ வல்லியா எங்க கூட டூருக்கு ? என்று 
கேட்கும் பொழுது , “ எங்கம்மா காசில்லன்னு 
சொல்றாங்கடா ” என்றான் மெதுவாக . “ என்னடா , 
உங்கம்மா எப்ப பார்த்தாலும் இதையேதான் 
சொல்வாங்களா? என்று கேட்டார்கள் . போன 
வருடமும் முனியப்பன் டூருக்கு போகவில்லை . 
அப்பவும் டூர் செல்வதற்கு பெயர் கொடுத்திருந்த 
நண்பர்கள் அவனை வரவில்லையா ? என்று 
கேட்டதற்கு இதையேதான் காரணமாகச் 
சொன்னான் . அதை இன்னமும் ஞாபகத்தில் 
வைத்துக் கொண்டு சொன்னார்கள். தன் நண்பர் 
களுக்குக் கூட அம்மா எப்பவும் சொல்லும் 
" காசில்ல " என்று கூறுவது தெரிந்திருப்பது 
அவமானமாக இருந்தது . 
டூர் செல்வதற்கு எத்தனை மணிக்கு எழுந்து 
கிளம்பி பள்ளிக்குச் செல்ல வேண்டும் , 
அவர்களை ஏற்றிக்கொண்டு செல்ல இருக்கும் 
பஸ் எவ்வளவு பெரியது , யார் யாரெல்லாம் 
ஜன்னல் சீட்டோரம் உட்கார்ந்து கொள்ள 
வேண்டும் , என்ன என்ன பொருட்கள் 
எல்லாம் வாங்க வேண்டும் என்று ஆவலுடன் 
பேசிக் கொள்வதைக் கேட்க முடிந்தது . டூர் 
போகும்போது , கூட வரும் சார் , டீச்சர் எல்லாம் 
அடிக்கமாட்டார்கள் . வீட்டுப் பாடங்கள் எல்லாம் 
கேட்கமாட்டார்கள் என்று சந்தோஷமாக பேசு 
வதும் கேட்டது . போன தடவை டூர் சென்ற 
பையன் ஒருவன் வாங்கி வந்து அவனிடம் 


காட்டிய பொருள் நன்றாக நினைவிருந்தது . 
அது ஒரு லென்ஸ். வட்ட வடிவமாக இருந்தது . 
அதன் கைப்பிடி அழகான சிவப்பு கலரில் 
இருந்தது . அந்த லென்ஸ் இலையை எரித்தது . 
சூரிய ஒளியில் லென்சை காட்டி அதன் வழியாக 
வரும் புள்ளி போன்ற வெப்பத்தை இலை மீது 
காட்டியபோது இலை சூடாகிப் புகைந்து 
எரிந்தது . அதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் 
பார்த்தார்கள். லென்ஸ் வைத்திருந்த பையனிடம் 
அதைத் தொட்டுப்பார்க்கக் கேட்ட போது 
அவன் அதைத் தராமல் புசுக்கு ! என்று 
கேலியாகச் சொல்லி அதைத் தொடக்கூட 
அனுமதிக்கவில்லை. இதையெல்லாம் நினைத்துக் 
கொண்டே வீட்டிற்கு நடந்தவன் , வழியில் 
இருக்கும் பனைமரங்களைப் பார்த்தான் . ஒவ்வொரு 
முறையும் அந்தப் பனைமரத்தைத் தாண்டி 
வரும்போது கூடவரும் நண்பர்களுடன் சேர்ந்து , 
வேண்டும் என்றே பனைமரங்களைப் பார்த்து , 
" பனைமரமே ! பனைமரமே ! 
பச்சக்கண்ணாடி ! 
பல்லு இல்லாத கிழவனுக்கு 
டபுள் பொண்டாட்டி ! 
என்று கூச்சலிட்டுச் சிரிப்பார்கள் . அன்று அவன் 
எதையும் பாடாமல் வந்து கொண்டிருந்தான் . 
அம்மா காலையில் அவன் பள்ளிக்குக் கிளம்பும் 
போது , வேலைக்குப் போவாள் . மாலை அவன் 
பள்ளி விட்டு வரும் போது , வேலையில் 
இருந்து திரும்புவாள் . அவள் என்ன மாதிரி 
வேலை செய்கிறாள் என்று அவனால் சரியாகச் 
சொல்ல முடியாது . ஆனால் , அம்மாவால் 
எல்லாவிதமான வேலைகளையும் செய்ய 
முடியும் என்கின்ற பெருமிதம் எப்பொழுதும் 


அவன் மனதில் இருந்தது . வீட்டு வேலைகள் 
செய்ய , மாவு அரைக்க , பூ கட்டிக் கொடுக்க , 
வயல் வேலைகள் செய்ய என்று அனைத்தும் 
அவளுக்குத் தெரியும் . இத்தனை வேலைகள் 
எல்லாம் செய்யும் அவளுக்கு காசு கிடைக்கத் 
தானே செய்யும் ? அவள் ஏன் பின்பு காசில்ல 
என்று சொல்கிறாள் என்பது தான் அவனுக்குப் 
புதிராக இருந்தது . 
அம்மா காசில்லை என்று சொல்வது டூர் 
செல்வதற்கு மட்டும் என்றில்லை . பக்கத்து 
டவுனில் ஒரு தடவை சர்க்கஸ் போட்டிருந் 
தார்கள். பெரிய கூடாரம் அமைத்திருந்தார்கள் . 
இரவானதும் வானத்தில் ஒரு பெரிய ஒளியை 
உண்டாக்கி சர்க்கஸ் ஆரம்பித்துவிட்டது என்று 
எல்லோருக்கும் தெரிய வைப்பார்கள் . 
முனியப்பன் சர்க்கஸ் முடிந்து வேறு ஊருக்குச் 
செல்லும்வரை தினமும் அந்த ஒளியை 
பார்த்துக்கொண்டு இருப்பான் . சர்க்கஸ் பார்ப் 
பதற்குக் காசு கேட்டபோது கூட காசில்ல 
என்றுதான் சொன்னாள் . சர்க்கஸில் புலி, சிங் 
கம் , மான் , யானை , ஏன் கரடி கூட சைக்கிள் 
எல்லாம் ஓட்டுது ! என்று பார்த்தவர்கள் 
சொன்னார்கள் . சிங்கம் சர்க்கஸ்காரர் , நில் 
என்று சொன்னால் நிக்குமாம் . உட்கார் என்று 
சொன்னால் உட்காருமாம் . முனியப்பனுக்கு 
சர்க்கஸ் பார்க்க முடியாமல் , கூடாரத்திற்கு 
வெளியே மட்டும் நின்று , சுற்றிசுற்றி வந்தது 
நினைவில் இருக்கிறது . 
அம்மா வேலையில் இருந்து எப்பொழுதோ 
வந்துவிட்டாள் . இன்றுதான் டூர் செல்ல பணம் 
கொடுத்து பெயர் பதிவதற்கு கடைசி நாள் . 
“ இன்னிக்குத் தான் கடைசிநாள் , டூர் போவ 
பணம் கட்ட " என்றான் அம்மாவிடம் . 


“ இருந்தா என்னா? பணம் இருக்கறவங்க கட்டு 
வாங்க , போவாங்க . டூரு மோருக்கெல்லாம் , 
நாம இல்லாதவங்க எப்டி கட்றது ? கடவுள் 
தான் நம்பள இப்படி காசில்லாம வச்சிருக்காறே ! 
அப்பா வரட்டும் காசிருக்கும் . அப்போ நீ 
போகலாம் என்றாள் . 
வடக்கேயிருந்து அப்பா திரும்பிவரும் சமயத்தில் 
கட்டாயம் டூர் செல்லமாட்டார்கள். அப்படியே 
காசு இருந்தாலும் அப்பா வீட்டின் மேற் 
கூரையைத்தான் சரிசெய்வார் . இனி டூர் செல்ல 
முடியாது . அவனுக்கு அழுகை வந்தாலும் 
அடக்கிக் கொண்டான் . முனியப்பன் சோகமாக 
இருப்பதைப் பார்த்து வீட்டில் இருக்கும் நாய் 
ரெங்கி கூட , அருகில் வராமல் தூரத்தில் நின்று 
கொண்டது . வீட்டில் யாரும் இல்லாத சமயங் 
களில் நாய் ரெங்கிதான் காவல் . அவன் அது 
குட்டியாக இருக்கும் போது , வளர்ப்பதற்கு 
அதைத் தெருவில் இருந்து எடுத்துவருகையில் 
" அது பெண் நாய் . நிறைய குட்டிபோடும் , 
வேண்டாம் " என்றாள் அம்மா. ஆனால் , அதை 
பிடிவாதமாக இன்றுவரை வளர்த்து வந்தான் . 
இரவு வந்தும் , முனியப்பனுக்கு தூக்கம் வர 
வில்லை . வகுப்பில் எல்லோருமே டூர் போய் 
விடும் போது , என்ன செய்வது என்று தெரிய 
வில்லை. வீட்டிலேயே ரெங்கி கூடவே தான் 
இருக்கவேண்டும் என்று நினைத்தான் . மகிழ்ச்சியாக 
இருந்தால் ரெங்கி கூட விளையாட பிடிக்கும் . 
எங்கு சென்றாலும் கூடவே வரும். காசு அம்மா 
விடம் நிறைய இருந்தால் எவ்வளவு நன்றாக 
இருக்கும் ? வேலை செய்யும் அம்மாவிற்கு 
பணம் கிடைக்கத்தானே செய்யும் ? அம்மா பொய் 
சொல்கிறாள்! என்று திடீரென நினைத்தான் . 
கடவுள்தான் காசை உருவாக்குகிறார் போல 


என்று டூர் பற்றிய பல விதமான நினைவில் 
தூங்கிப் போனான் . அன்று அவனுக்கு 
தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது . அவன் கனவில் 
கடவுள்தான் வந்தார் என்று சொல்ல வேண்டும் ! 
கடவுள் தானா என்றும் தெரியவில்லை, முகமும் 
தெளிவாக இல்லை . ஒரே புகை மூட்டமாக 
இருந்தது . பொங்கல் பண்டிகையின் போது 
போகிப் பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் , 
பழைய பொருட்களை அம்மாவுக்கு உதவியாய் 
சேர்ந்து எரிக்கும் போது உண்டாகும் புகை 
போல இருந்தது . புகை நடுவே ஒருவர் சி 
ரித்தவாறு நின்றிருந்தார் . அவரைச் சுற்றி ஒரே 
கூட்டம் . டூருக்கு போகும் பையன்கள் கூட 
அங்கு இருந்தார்கள் . அந்தப் புகையிலிருந்து 
சாம்பிராணி வாசனை வந்து கொண்டிருந்தது . 
ஒரே மேளச்சத்தம் , கூடவே பீப்பீ ஊதும் 
சத்தமும் கேட்டது . கடவுள்போல இருந்தவர் 
கையில் இருந்து காசுகளை எடுத்து வீசினார் . 
விழுந்த காசுகள் எடுக்க எல்லோரும் ஓடினார்கள் . 
கீழே கிடக்கும் தீப்பெட்டி லேபில்களை எடுக்க 
த்தான் ஆர்வத்துடன் இதுவரை முனியப்பன் 
குனிந்திருக்கிறான் , முதல் தடவையாக காசுகளை 
எடுக்கக் குனிந்தான் . அதை சீர்செல்வதற்கு 
கொடுக்கலாம் என்று நினைத்தவனுக்கு 
சட்டென்று முழிப்பு வந்தது . அது வெறும் 
கனவுதான் ! கைகளைப் பார்த்தான் . காசுகள் ஏதும் 
இல்லை . அவன் மீது ஒரு கிழிசலான போர்வை 
போர்த்தப்பட்டிருந்தது . அம்மாதான் தூங்கிக் 
கொண்டிருக்கும் போது போட்டிருக்கிறாள் . 
அன்று அதிகாலையிலேயே, வகுப்பில் உள்ளவர்கள் 
மைதானத்தில் வந்து நின்ற பஸ்சில் ஏறிக் 
கொண்டார்களாம் . இரண்டு சார்கள் , மூனு டீச்சர் 
களும் கூட சென்றார்களாம் . பல ஊர்களுக்குச் 


சென்றுதிரும்பும் அவர்கள், கண்டிப்பாக வித 
விதமான தீப்பெட்டி லேபில்களை சேகரித்து 
முனியப்பனிடம் காட்டத்தான் போகிறார்கள் . 
அவனுடையதீப்பெட்டிலேபில்களைநினைத்தான் . 
தினமும் அதை எடுத்துப் பார்க்கும் அவன் அன்று 
அதைத் தொடக்கூட இல்லை . அம்மாவை 
எரிச்சலுடன் நினைத்தான் . காசில்லை என்று 
வேண்டும் என்றே பொய்தான் சொல்கிறாள் ? ! 
நாய் ரெங்கியுடன் வீட்டின் முன் இருக்கும் 
பூவரசு மரத்தின் கீழ் , மணலில் குச்சியால் 
கிறுக்கிக் கொண்டிருந்தான் . அம்மா மீது 
கோபமாக இருந்ததால் அவன் சாப்பிடாமல் 
இருந்தான் . டூர் செல்லும் பஸ் எல்லாம் எந்ததெந்த 
ஊர்களின் வழியே போகும் என்று கற்பனையில் 
மணலில் வரைபடம் போல குச்சியால் இழுத்துக் 
கொண்டிருந்தான் . வேலைக்குப் போகும் போது 
அம்மா கூடவே செல்லும் பெண் , அம்மாவின் 
பெயரை சத்தமாக சொல்லி கூப்பிட்டுக்கொண்டு 
வீட்டிற்குள் வந்தாள் . மணலில் கிறுக்கிக் 
கொண்டிருந்தவனுக்கு அவர்கள் இருவரும் 
பேசுவது கேட்டது . 
அம்மாவின் குரல்தான் முதலில் கேட்டது . 
“ நான் என்ன வச்சிகிட்டா, இல்லங்கறேன் . 
சீட்டுப்பணம் தானே , காசில்ல, அடுத்த மாதம் 
தர்றேன் ”. “ ஆமாக்கா, நீ மாசம் மாசம் இதையே 
தான் சொல்ற ” என்றாள் வந்த பெண் , அம்மா 
எப்போதும் தன்னிடம்தான் காசில்ல என்று 
சொல்லுவாள் . வந்த பெண்ணிடமும் அவள் 
அப்படிச் சொன்னது திகைப்பாக இருந்தது . 
அம்மா தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் . 
“ இங்க பாரு, படிக்கற புள்ள ஸ்கூல்ல எங்கோ, 
வெளிய எல்லோரையும் கூட்டிட்டு போறாங் 
களாம் , தெனமும் அதுக்கு காசு கட்டணும்னு 


அரியா அரிச்சிட்டுருக்கான் . அதுக்கே நான் 
குடுக்கல என்று அவள் சொல்லிக் கொண்டே 
வந்தபோது அவளின் குரல் உடைந்து , கம்மிய 
குரலில் தேய்ந்தது . தன்னைப்பற்றிதான் சொல்லிக் 
கொண்டிருக்கிறாள் என்பதைக் கேட்டு மணலில் 
கிறுக்கிக் கொண்டிருந்த முனியப்பன் நிமிர்ந்தான் . 
அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் 
வழிந்ததைப் பார்த்தான் . வந்த பெண்ணும் 
எதுவும் சொல்லாமல் சென்றுவிட்டாள் . 
சிடு , சிடுப்பாகவோ, கேட்பதை வாங்கித்தர 
முடியாது என்று கடுகடுக்கும் முகத்தை உடைய 
அம்மாவைத்தான் பார்த்திருக்கிறேன் . அழும் 
கண்களுடன் பார்த்ததில்லை . அம்மாவைப் 
புதிதாய் பார்ப்பது போல் பார்த்தான் . அழுக்காக , 
வாராத தலைமுடியுடன் பழைய கிழிந்த 
புடவையில் , மெலிந்த உருவத்தில் இருக்கும் 
அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருந்தது . 
அவள் அழுதிருக்கிறாள். கண்ணீர் உண்மையானது 
நிலத்தைப் போல , நீரைப்போல , வானத்தைப் 
போல , அதில் உள்ள நிலவைப்போல , நட்சத்திரங் 
களைப்போல , செடி , கொடிகளைப் போல . 
இதைவிட சிறிய வகுப்பில் அவன் படிக்கும் 
போது பாசா , பெயிலா? என்று அமுக்கி 
பார்க்கும் எருக்கஞ்செடி பூ மேல் பட்டுத் 
தெறிக்கும் சூரிய ஒளியைப்போல அம்மாவின் 
கண்ணீர் உண்மையானது . காசில்லை என்று 
அவள் பொய் சொல்லவில்லை! 
மணலில் அவன் கிறுக்கி இருந்த கோடுகளைப் 
பார்த்தான் . வகுப்பறை சுவற்றில் பெரிய 
அளவில் அச்சடிக்கப்பட்ட உலக வரைபடம் 
மாட்டி இருப்பது அவனுக்கு நினைவுக்கு 
வந்தது . நீண்ட குச்சியினால் ஒவ்வொரு 
ஊரையும் தொட்டு புவியியல் டீச்சர் பாடம் 


அழகான லேபில்களை கொண்டுவரத்தான் 
போகிறார்கள் . 
இப்பொழுது , அவன் அதைப் பற்றிக் கவலைப் 
படுபவனாகத் தெரியாமல் , அம்மாவின் அழுத 
கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தான் . 


நடத்துவது நினைவிற்கு வந்தது . உலகம் , நிறைய 
ஊர்களை கொண்டிருக்கும் . ஒவ்வொரு 
ஊரிலும் அம்மாக்கள் , காசில்லை என்று 
எப்பவும் தன்னுடைய மகன்களிடம் சொல்லவும் 
செய்வார்கள் போல . எளிமையானதன் அம்மாவைப் 
போல , உண்மையாக அழவும் செய்வார்கள்! 
அந்தக் கண்ணீர் எல்லா ஊர்களையும் நனைத்து 
விடுமோ என்னவோ? என்று நினைத்தபடி 
எழுந்து நின்றான் . 
அம்மாவை நோக்கி நகர்ந்தான் , காசில்லை 
என்று அவள் பொய் சொல்லவில்லை என்று 
மீண்டும் நினைத்தான் . வண்ணங்களற்று 
இருக்கும் வெள்ளைநிறக் கண்ணீர்த் துளிகள் 
உண்மை நிலையைத்தான் உணர்த்தும் . 
சில்லென்ற காற்று அவனின் உடலைத் தழுவியது . 
அக்காற்று , அப்பா பணம் சம்பாதிக்கச் 
சென்றுள்ள வடக்கு திசையில் இருக்கும் ஏதோ 
ஒரு ஊரில் இருந்து வருவதாக நினைத் தான் . 
அம்மா சோகமான முகரேகையுடன் அவன் 
அருகில் வந்தாள். ஏதோ ஒன்றை சமாதானமாக 
அவனிடம் கூற வருவது போல இருந்தது . அது 
அவளால் முனியப்பனுக்கு டூர் செல்வதற்கு 
காசுக்கொடுக்க முடியாதது பற்றிய தாகக் கூட 
இருக்கலாம் . இரு கைகளையும் நீட்டி 
அழைத்தாள் . கைகளை நீட்டும் பொழுது , 
கிழிசலான சேலையின் ஓட்டை வழியே 
எதிரிலுள்ள சாலை தெரிந்தது . ரெங்கி வாலை 
ஆட்டிக் கொண்டு ஓடிவருவது அந்த ஓட்டை 
வழியே தெரிந்தது அவனுக்கு . 
இன்னும் சில நாட்களில் டூர் சென்றிருக்கும் 
நண்பர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் . 
முனியப்பனிடம் இருக்கும் தீப்பெட்டி லேபில் 
களை மங்கச்செய்யும் அளவுக்கு , விதவிதமான 


